
































































































































































































































19. தமிழ்‌ முழக்கம்‌ 

யாமறிந்த புலவரிலே கம்பனைப்போல்‌ 
வள்ளுவர்போல்‌ இளங்கோ வைப்போல்‌ 

பூமிதனில்யாங்கணுமே பிறந்ததிலைஉண்மை 
வெறும்‌ புகழ்ச்சி இல்லை. 

ஊமையராய்ச்‌ செவிடர்களாய்க்‌ குருடர்களாய்‌ 
வாழ்கின்றோம்‌ ஒருசொல்‌ கேளீர்‌ 


சேமமூற வேண்டுமெனில்‌ தெருவெல்லாம்‌ 
தமிழ்முழக்கம்‌ செழிக்கச்‌ செய்வீர்‌. 
































